


விசாகா. காசி செட்டியார்‌, 
கண்டரமாணிக்கம்‌. 
VISARA ச தத அரம்‌ 


AAA A NAA, 
RAMNAD BIRT, 


லக்ஷ்மண சர்மா, பி, ஏ., பி. எல்‌. 


முதற்‌ பதிப்பு | 








புதுக்கோட்டை. 


1981 


விலை அணா 2, 





சுவாமி சுத்தானந்த பாரதியாரின்‌ அரிய 
செய்யுள்‌ நால்கள்‌. 





1. அறநூல்‌ அணா 38. 

2. டை சுவாமிகள்‌ எழுதிய உரையுடன்‌ ,, 12. 
ஈரடிச்குறள்‌ வெண்பாவில்‌ வெகு திறமையுடன்‌ தன்‌ 
"மனதில்‌ மெளனமாக நிஷ்டையி லிருந்தபோது தோன்றிய 
வற்றைக்‌ கூறியிருச்கிறார்‌. இச்காலத்திற்‌ கேற்றவாறு சமத்‌ 
துவம்‌, சகோதரத்வம்‌, ஜன ஆட்‌ முதலிய புது தர்மங்களையும்‌ 

எல்லோருக்கும்‌ பொதுவான நெறிகளையும்‌ போ திக்னெறஅு. 


8. இராமக்ருஷ்ணாம்ருதம்‌ | அ 0. 
4. புத்த விஜயம்‌ | உட்க 
5. பாரத கீதம்‌ (முதல்‌ பாகம்‌) 2 
6. டை (இரண்டாம்‌ பாகம்‌) து: 
7. வீர சிவாஜி விஜயம்‌ க 
8. ஜார துஷ்டான்‌ (வசனம்‌) >» 1 


புத்தர்‌, ஏசுசாதர்‌, முகம்மது ஈபி, முதலியோருக்கு முன்‌ 
னால்‌, பாரசீக தேசத்தில்‌ அவதரித்து, சிறு வயதிலேயே 
காத்திகரையெல்லாம்‌ வாதத்தில்‌ வென்று, பதினைர்தாவது வய 
இல்‌ ஆர்ய தர்மத்தை ஏராய்ர்தறிர்து, அரிய தவத்தினால்‌ 
கடவுளையும்‌ சேரில்‌ கண்டு சந்தேகங்களை கேட்டுத்‌ தெளிந்து, 
பின்‌ தான்சென்ற இடமெல்லாம்‌ தான்‌ கண்ட உண்மைகளை 
உபதேசித்த மகாளின்‌ சரிதம்‌. 

9. கீதை காட்டம்‌ பாதை அணா 3, 

ஸ்ரீ ரொஷ்ண பகவான்‌ அருளிச்செய்த பகவத்தையின்‌ 
தத்துவங்களை எளிய வசன நடையில்‌ எல்லோரும்‌ படித்தறியும்‌ 
படி விளக்கியுள்ளார்‌, 


இயற்கை இல்லம்‌, 


புதுக்கோட்டை, திறாச்சிமார்க்கம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


lp Asa 


பத்திய உணவு. 


விசாகா. காசி செட்டியார்‌, 
.... கண்டரமாணிக்கம்‌, ' 

இரத FAS! நாப, 
தரண க பார்ப்பது. 


கியவஹ்டம்‌ா ர. 


இ. லக்ஷ்மண சர்மா, பி, ஏ., பி. எல்‌. 


| மூதற்‌ பதிப்பு | 


2-0-5 





இயற்கை இல்லம்‌, 


புதுக்கோட்டை. 
1981 ' 
விலை அணு 2 ய்‌ 
ROJA. MUTHIAH 
இ ARTIST 
KOTTAIYUR PO 
ன தோ, RAMNAD DIST. 


Digitized By Roja Muthiah Research Library 


சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ அவர்கள்‌ 
“அரிய தவ நிலையில்‌ இயற்றிய - . 


6 
அறு நு லி; 
எனும்‌ நல்லொழுக்க வழிகாட்டி. 
எண்ணரிய நுட்பங்கள்‌ அடங்கியது. பக்தி, 
கர்மம்‌, ஞானம்‌ உயர்தேசத்‌ தொண்டு எல்லாம்‌ 
விளக்குவது. 

மூலம்‌ மாத்திரம்‌ அணா ௨... 
சுவாமிகள்‌ எழுதிய உரையுடன்‌ அணா 12. 
ஆங்லலத்தில்‌ மொழிபெயர்த்தது அணா 4. 

௮ 


மகான்‌ அரவிந்தர்‌ அருளிய 
ட CG 
அன்னா. 
சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ மொழிபெயர்ப்பு 
இப்புனித நூலில்‌ ௮ரவிஈ தர்‌ பெருமை, 
சக்தித்தாயின்‌ மகிமை, பூரணயோக சக்தி சாதனம்‌, 
மனிதன்‌ தேவனாவ தற்கு வழிகள, 
உலகில்‌ தெய்வ வாழ்வை யமைக்க அவதரித்தள்ள பரா 
சக்தியின்‌ வாலாறுகளெல்லாம்‌ அடங்கியுள்ளன. 
ப விலை அணா ம்‌, 
இடைக்ருமிடம்‌:_ 
இயற்கை இல்லம்‌, 


புதுக்கோட்டை. 


Digitized By Roja Muthiah Research Library 


விசாகா. காசி செட்டியார்‌, 
கண்டரமாணிக்கம்‌. 
VISAKA KAS! CHET 118, 


KANDARAMANIKAM, 
RAMNAD DiST. 


பத்திய உ ணு. 


1. முன்னரை, 
இச்‌ நாலித்கு முந்திய * பூர்ணசக்தி, : * உபவாஸதத்வம்‌, ” 
என்னுமிரண்டு நூல்களிலும்‌, உணவை நாம்‌ உட்‌ 
கொள்ளுவதில்‌ மதிக்கவேண்டிய நியமங்களையும்‌, அவற்‌ 
முல்‌ நோய்‌ விலக்கும்‌ தந்திரங்களையும்‌ சொன்னோம்‌. இவ்‌ 
விரு நூல்களிலும்‌ உயிராகிய சக்தியையும்‌, அதனால்‌ உட 
“லீல்‌ செய்யக்கூடும்‌ தொழில்களையும்‌, வர்ணித்தோம்‌. 


ஆ. 


உயிர்ச்‌ சக்தியானது ஒரு. நிர்மாண வேலைக்காரன்‌, 
என்று இதன்‌ முன்‌ குறிப்பிட்டோம்‌, அதாவது உட 
னென்னும்‌ வீட்டை நிர்மித்து, அதை அன்றன்று பழுது 
படாது காக்கும்‌ சக்தியே உயிர்‌ ; இதுவே முந்திய நூல்‌ 
களின்‌ சுருக்கமாகும்‌. நிர்மாண வேலை செய்பவன்‌ * கற்பி” 
எனப்படுவான்‌. உயிரை சூக்கும சிற்பி என்று சொல்ல 
வேண்டும்‌, | | | 
..... :இச்சிற்பி உணவாகிய சரக்கைக்கொண்டு, தன்னா 
லாகும்‌ நிர்மாண வேலைகளை ஈடத்துகறானென்றும்‌ சொன்‌ 
னோம்‌ ; உணவானது ஐவகையென்றும்‌, அவற்றில்‌ தாழ்ந்‌ 
தது வாயினால்‌ உட்கொள்ளும்‌ உணவென்றும்‌ சொன்‌ 
னோம்‌. அத்தாழ்ந்த உணவு. இயற்கைக்கு மாறாக உட்‌ 
கொள்ளப்படுமானால்‌, உடல்‌ தன்‌ நீலை தவறிக்‌ கெடுமென்‌ 


அம்‌ அறிந்தோம்‌. இயற்கைக்கு மாறான செய்கைகளில்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


4 


உண்ணும்‌ வேளை, அளவு, என்பவை முன்‌ நூற்களில்‌ 
சொல்லப்பட்டன. 
இச்‌ நாலில்‌ உணவின்‌ தன்மை--அ௮ தாவது நல்ல 
உணவு, நல்லதல்லாத உணவு--இப்படிப்பட்டதென்று 
விவரிப்போம்‌. ஈல்ல உணவானது உயிருக்கு உதவியா 
வத ; ரோய்ச்சரக்குகள்‌ உடலில்‌ குவியாமலிருப்பதற்கு 
. ஏற்ற உணவே அதுவாம்‌ ; ரோய்ச்‌ சரக்குகளை வெளியேற்‌ 
றும்‌ தொழிலாகிய நோயில்‌, உயிருக்கு உதவி செய்வதும்‌ 
௮.துவே. இக்கு கை உதவியாலும்‌, அ வவுணவு பத்திய 


உணவ எனப்படும்‌ 


3. உணவின்‌ சத்துக்கள்‌. 

ஒவ்வொரு உணவுப்‌ பொருளிலும்‌ வெவவேறு சத்‌ 
துக்கள்‌ உண்டு ; ஒவவொன்றினால்‌ உடலுக்கு வரும்‌ பய. 
னும்‌ வெவ்வேறு, : இவற்றை ஒன்று சேர்த்து, ஒவ்வொரு 
உணவிலும்‌ அமைத்த தெய்வசக்தியே, உயிர்களின்‌ உடற்‌ 
களை அமைத்துத்‌ தந்தது, ஆகையால்‌ உயிர்களின்‌ 
தேவைக்கும்‌ உணவின்‌ சத்துக்களுக்கும்‌ ஒற்றுமை உண்டு: 
இதிற்‌ சந்தேகமே கி கிடையாது. ஆகையால்‌ மனிதன்‌ தன்‌ 
னிச்சையாக, ல சத்துக்கள்‌ தேவையென்றும்‌ . மற்றவை 
தேவை அல்லவென்றும்‌ மதித்‌ து, தேவையல்லதென்னும்‌ 
சத்துக்களை விலக்கி, தேவையானவை என்னும்‌ சத்துக்‌ 
களை த்‌ தனிப்படுத்தி உண்ணுவது தவறு, எந்த உண்வுப்‌ 
-பொருளானாலும்‌, அதன்‌ எல்லா ச௪த்துக்களுடனும்‌ அதை 
உண்ணுவதே இயற்கைக்கு ஒத்ததாகும்‌. சத்துக்களைப்‌ 
பிரித்து, சிலவற்றை. விலக்கி, பாக்கியை மட்டும்‌ ௨ உண்ணும்‌ 
நாகரீக. மக்களிடம்‌ நோய்கள்‌ மிகுந்து வருவ தப்‌ பார்க்‌ 


கலாம்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


4 


தருஷ்டாக்தமாக, நன்றாய்‌ மினுக்கிய மில்லரிசியில்‌, 
தகிடு எனும்‌ முக்கிய சத்து கிடையாது, அதையும்‌ 
நீரில்‌ பல தடவை கழுவி;. அற்‌ நீரையும்‌ வெளியே: ஊற்றி 
விடுகிறார்கள்‌. சோற்றுப்‌ பானையில்‌ அரிசி சோரறானவுடன்‌, 
ச்த்துள்ள ' கஞ்சியையும்‌ வடித்து: விடுகிறார்கள்‌. - இம்‌ 
மன்று வகையிலும்‌ சத்திழந்த உணவை உண்ணுகிறவர்‌ 
கள்‌, அரிசியின்‌ பயனை: அடைய முடியாது,என்று சொல்ல 
வம்‌ வேண்டுமோ? இவ்வித: சத்திழர்த உணவுகளையே 
உண்டு வரும்‌ மனிதர்‌ எவவளவு சிக்கிரத்தில்‌ கோய்வாயப்‌ 
பவேர்‌ என்பதற்கு ஒரு உண்மைக்‌ கதையை வர்ணிப்‌ 
போம்‌. 
| .. சென்றஜஐ ஐரோப்பிய மகா பச்சற்டில்‌, ஜெர்மனியிலிரு 
ந்து, அட்லாண்டிக்‌ கடலில்‌ யுத்த சேவைக்காக ஒரு யுத்‌ 
த்‌ கப்பல்‌ அனுப்பப்பட்ட்து. அதில்‌ செல்லும்‌ மனித 
, நேடைய உணவுக்காகக்‌ கப்பலில்‌ ஏற்றப்பட்ட உணவுப்‌ 
 பொருள்களாவது : வெண்மையாக்க "கோதுமை மா, 
வெள்ளைச்சர்க்களை, இவற்றில்‌ செய்த. பிஸ்கோத்துகள்‌, 
டப்பிப்பால்‌, டப்பியிலடைத்த மாமிசம்‌, காபி, டீ, முத 
லியனவேயாம்‌ ; கறிகாய்கள்‌, கனிகள்‌, இவை அதிகமாக 
ஏற்றக்கூடவில்லை ; மேலும்‌ இவை உணவில்‌ சேருவது அவ 
வளவாகத்‌ தேவையென்று கருதப்படவும்‌ இல்லை ; தவிடு 
நீங்காத, பூர்ண சத்துள்ள கோதுமை மாவாவது, அந்த 
மாவினால்‌ செய்யப்பட்ட உணவுகளாவ்து தேவை யென்‌ 
னும்‌ எண்ணமே அதிகாரிகளுக்கு இல்லை, கப்பலில்‌ 
சேவைக்காகச்‌ சேர்க்கப்பட்ட ஆட்கள்‌ தடகாத்திரர்களா 
கவும்‌, டாக்டர்களர்ல்‌ சோதித்துத்‌ தோந்தெடுக்கப்பட்ட 
வர்களாயும்‌.இருச்தார்கள்‌. இவர்கள்‌ அட்லாண்டிக்‌ கட 
லில்‌ கப்பலைச்‌ செலுத்திக்‌ கொண்டும்‌, அந்நிய நாட்டிக்‌ கப்‌ 
பல்களை த்‌ தாக்கி. முழுகடி த்‌ தக்‌ கொண்டு, எட்டறை மாத 


ROIJA MUTHIAR 
47, HOSPITAL STRERS, 


KOTTAIYUR-623 106 
p. AA DIST - TAMH NAMI 


Digitized By Roja Muthiah Research Library 


6 


காலம்‌ கழித்தார்கள்‌ இக்கால முழுவதும்‌ மேற்குறித்த 
உணவுகளே தான்‌ ஆதரவு; அந்நியக்‌ கப்பல்களை முழு: 
கடிக்கும்‌ முன்பு, அவற்றில்‌ அகப்பட்ட உணவுகளைத்‌ தம்‌ 
கப்பலில்‌ ஏற்றிக்கொண்டார்கள்‌ ; அவவுணவுகளில்‌ காய்‌ 
கறிகள்‌, கனிகள்‌ சிறிது கிடைத்தாலும்‌, எல்லாருக்கும்‌ 
போதா திருந்தமையால்‌, அவ்வுணவுகள்‌ கப்பலின்‌ தலை 
வர்களின்‌ சாப்பாட்டுக்காகத்‌ தனிப்படுத்‌ டித்தப்பட்டன. இத 
னால்‌ மாலுமிகள்‌ உண்டு வந்த உ ணவுக்கும்‌, தலைவர்களின்‌ 
உணவுக்கும்‌ சிறிது வேற்றுமை ஏற்பட்டது, 


மேற்குறித்த காலமுழுவதும்‌ சுகமாயிருர்‌ தகொண்டு | 
வேலை செய்து வந்த மாலுமிகள்‌ அனைவரும்‌, அதன்‌ பின்‌ 
தீராத நோய்க்கு ஆளாகப்‌ படுததவிட்டார்கன்‌, கப்பலை 
ஓட்டுவது அசாத்தியமாயிற்று, கப்பலின்‌ டாக்டா்‌ தம்‌ 
வல்லமையை எல்லாவிதமும்‌. செலுத்திப்‌ பார்த்தும்‌, ' 
மாலுமிகள்‌ குணப்படாமல்‌, சாகும்‌ | நிலைமைக்கு வந்து 
விட்டார்கள்‌. கப்பலின்‌ தலைவர்கள்‌ அநேகமாய்‌ நோயின்‌ 
றித்‌ தப்பினார்கள்‌, அப்போது ஐக்கிய அமெரிக்காவின்‌ 
கரை சமீபத்திலிரும்‌ ; தது: கப்பலை அங்கே செலுத்தி, அர்‌ 
காட்டுச்‌ சர்க்காரிடம்‌ ஒப்படைத்தார்கள்‌, அங்குள்ள 
டாக்டர்கள்‌ வைத்தியம்‌ செய்து பார்த்தும்‌ சிறி தும்குணம்‌ 
ஏற்படவில்லை. 

இந்நிலைமையில்‌, ஆஅலபிரெட்‌ மக்கான என்னுமொரு, 
உணவாராய்ச்சி நிபுணர்‌, ஜெர்மன்‌ டாக்டரிடம்‌ வந்து 
மாலுமிகளைப்‌ பார்த்து விட்டு, அவர்களே தன்னா னல்‌ பிழைப்‌ 
பிக்க முடியுமென்று சொன்னார்‌ ; அந்த டாக்டர்‌ அலோ . 
சனை செய்து, முடிவில்‌ : மக்கானிடம்‌ கோயாளரை ஒப்பு ' 
விப்பதே தன்‌ கடமை யென்று மனம்‌ தேர்ந்தார்‌. மக்‌ 


கான்‌ வைத்தியஞ்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


7. 


இயற்கைக்கு மாறாயும்‌, சத்திழந்துமுள்ள உணவினால்‌. 
தான்‌ கோய்‌ வந்தது என்று மக்கான அறிந்தபடியால, 
சத்துக்கள்‌ மிகுதியுள்ள உணவுகளையே மருந்தாயும உண 
வாயும்‌ கொடுத்தார்‌, அதாவது, உருளைக்கிழங்குகள்‌, 
மொட்டுக்கோஸ்‌, சமைத்தக்காளி, முதலிய கறிகாய்களின்‌. 
நீரையும்‌, பழச்சாறுகளையும்‌ தவிட்டுக்‌ கஷாயத்தையுமே. 
கொடுத்தார்‌, இவை உடம்பில்‌ சேரச்‌ சேர இரத்தமும்‌ 
நாடிகளும்‌ சுத்தமாகி சுமார்‌ 15 நாட்களில்‌ மாலுமிகள்‌ 
புத்துயிர்பெற்று எழுந்தனர்‌. 
இதே யுத்தத்தில்‌ ஜெர்மன்‌ நிலச்சேனையின்‌ மருத்துவ 
சாலைகளில்‌ ஒன்றில்‌ நடந்த செய்தியும்‌ கவனிக்கத்தக்க 
தாகும்‌. இந்த மருத்‌ துவசாலையில்‌ முதலில்‌ சிகிச்சை பெற்று 
வந்த சிப்பாய்கள்‌ யாவரும்‌ வெகு க்கிரமாகக்‌ குணம்‌ 
பெற்று ௦ வந்தார்கள்‌, போர்முனையின்‌ அந்தப்‌ பகுதியில்‌ 
சேவித்து வந்த படையானது வட ஜா்மனியைச்‌ சேர்ந்த 
வாகள்‌, அ௮ந்தப்படையை வேறிடம்‌ மாற்றி வேறு படை 
யை அவ்விடத்துக்கு அனுப்பினார்கள்‌, இப்படிவந்த 
புதிய படையின்‌ ஆட்கள்‌ தென்‌ ஜர்மனியர்‌. இந்த மாறுத 
லின்‌ பிறகு, மருத்துவசாலையில்‌ சிகிச்சை பயனற்றுப்‌ 
போயிற்று, இதற்குக்‌ காரணம்‌ என்னவென்று விசாரணை 
செய்தார்கள்‌. விசாரணையினால்‌ கண்டு பிடித்ததென்ன 
வென்றால்‌, வட ஜர்மனியருக்கும்‌ தென்‌ ஜர்மனியருக்கும்‌. 
சமையல்‌ முறையில்‌ ஒரு வேற்றுமையுண்டென்பதே,. 
அதாவது, வட நாட்டார்‌ கறிகாய்களைப்‌ பக்குவம்‌ செய்வ 
தில்‌ அவற்றின்‌ சத்துக்கள்‌ தோய்ந்த நீரை வீணாக்காமல்‌ 
ச௪த்துக்ளோடும்‌ இயற்கைச்சுவையோடும்‌ கூடிய கறி 
களை உண்ணுவது வழக்கம்‌; தென்னாட்டினரோ கறி 
களை அதிகமான நீரில்‌ வேகவைத்து அந்நீரை வடித்‌ 
தூக்‌ கொட்டிவிட்டு மிஞ்சிய சக்கைகளுக்குச்‌ செயற்கைச்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


§ 


சுவையூட்டி உண்ணுவார்கள்‌. இவ்வேற்றுமையே சிசிச்சை 
யின்‌ குணா குணத்துக்கு ஏதுவாயிருக்கும்‌ என்று ஊத்‌ 
தறிந்தார்கள்‌. அதன பின்பு சிப்பாய்களுக்கு இந்தச்‌ செய்‌ 
தியை விளக்கி அவர்களை கறிகாய்களின்‌ சத்துக்களை நீக்‌ 
காமல்‌ சமையல்‌ செய்து உண்ணும்படி செய்ததும்‌ சிதிச்சை 
பயனுள்ளதாக மாறிவிட்டது. மனிதா உண்ணும்‌ உணவி 
லேயே மருந்துச்‌ சத்து இருக்கிறது என இதனால்‌ அறிதி 
றோம்‌. இதுபோல்‌. எத்தனையோ ஈடப்புகள்‌ எடுத்துக்‌ 
கூறலாம்‌. 
. முன்‌. சொல்லிய மா ஓுமிகளைப்போல்‌ சத்‌ துள்‌ ளா 
உணவுகள்‌ இறிதும்‌ சேர்க்காமல்‌ உணவுகளையே ஒரு 
வருஷகாலம்‌ ஒருவன்‌ உண்ணுவானாகில்‌, அவன்‌ அக்கா 
லத்திற்குள்‌ மீளா கோயாளியாய்‌ விவோன்‌. இதில்‌ சந 
தேகம்‌ இல்லை. : உக 
உணவிலுள்ள எல்லாச்‌ சத்துக்களுமேஈ ஈமக்கு வேண்‌... 
டி யவை... இதுதான்பத்திய உணவின்‌ முக்கிய இலக்கணம்‌ 
உணவிலுள்ள சத்துக்கள்‌ இன்னின்னவென்று இனி விவ 


ரிப்போம்‌. 


முக்கியமான சத்தாவது உணவின்‌ புதுமை. உணவுப்‌ 
பொருள்கள்‌ பலகாலம்‌ வைத்துக்கொள்ளக்‌ கூடியவை 
யல்ல. ஈல்ல உணவானது உடலில்‌ சென்றதும்‌ மாறுபாடு 
அடையவேண்டியதா யிருக்கிறது. மானுபாடடையும்‌ 
தன்மையே உணவுக்கு முக்கிய குணம்‌. மாறுபாடில்லா 
ம்ல வெகுகாலம்‌ வைக்கும்படியாக உணவுகளைச்‌ செயற்கை 
முறைகளால்செய்வ த; அதாவது உணவை உப்பில்‌ இட்டு 
வைப்பது, சர்க்கரைப்பாகில்‌ ஊரவைப்பது முதலியவை, 
அரிசியைத்‌ திவிடுபோக்கி ” மினுக்குவதும்‌ அப்படியே, 
பாலைவற்றக்‌ காய்ச்சுவதும்‌ அப்படியே. ' நெய்‌, அல்லது 


Digitized By Roja Muthiah Research Library 


9 

எண்ணேயில்‌ பொரித்து வற்றல்‌ பதமாக்குவதும்‌ அப்படி 
யே. உணவின்‌ நுட்பமான சத்துக்கள்‌. இம முறைகளால்‌ 
நாசமாக்கப்படுகிறது. இந்த சத்துக்கள்‌ உணவில்‌ உண்‌ 
டென்றும்‌, அவை நீங்கினால்‌ நோய்‌ வருமென்றும்‌ இக்‌ 
காலத்து அராய்ச்சிகளால்‌ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது 
இந்த சத்துக்களை த்‌ தனிப்படுத்திச்‌ சோதிக்க மாத்திரம்‌ 
அவர்களால்‌ முடியவில்லை. அவற்றிற்கு விட்டமின்‌ என்று 
பெயரிட்டிருக்கிறார்கள்‌. அதிக நேரம்‌ வேகவைத்த உண 

வுகளின்‌ விட்டமின்‌ சத்து ஈசித்‌துப்போகும்‌, | 
இரண்டாவது, வைவொரு உணவிற்கும்‌ தனித்தனிச்‌ 
சுவையைத்‌ தரும்‌ சத்துக்கள்‌ உடல்‌ ஈலததுக்கு முக்கிய 
மானவை. கறிகாய்கள்‌ வெந்தபின்‌, அவற்றின்‌ நீரை 
வடி.த்துவிட்டால்‌, அவற்றின்‌ இயற்கைச்‌ சுவை முற்றிலும்‌ 
2பாய்விடுகிற து. அக்காயகறி அப்பால்‌ உணவுக்கு லாயக்‌ 
கல்ல; இப்படிச்‌ சுவையிழ்ந்த கறிகாய்களை மாடு, குரங்கு, 
முதலிய உயிர்கள்‌ முகா௩து பார்த்துவிட்டு, உண்ணாமல்‌ 
திரும்பும்‌, மனிதன்‌ உப்பு, மிளகாய்‌, எண்ணை, பெருங்‌ 
காயம்‌ முதலியவற்றினால்‌ செயற்கைச்‌ சுவைகளை யூட்டி 
உண்ணுகிறான்‌. இயற்கைச்‌ சுவைச்‌ சத்தானது *உயிர்‌- 
உப்பு” எனப்படும்‌, உயிருப்பு என்பது வேறு, நாம்‌ சேர்க்‌ 
கும்‌ கடலுப்பு, மண்ணுப்பு, முதலிய உப்புகள்‌ வேறு: 
இவை, மண்ணின்‌ இனம்‌, உயிருப்பு என்பது உயிர்களா 
கிய மரம்‌, செடி, கொடி முதலியன செய்யும்‌ உப்பு, இவ்‌ 
வுயிர்கள்‌ மண்ணின்‌ சத்துக்களை வேர்களால்‌ இழுத்துக்‌ 
கொண்டு, அவற்றை உயிருக்கு உதவியான படி மாற்றிக்‌ 
கொள்கிறது, இம்‌ மாதிரி மண்ணின்‌ இனமாயெ உப்பு 
களை உட்கொண்டு, தேவையானபடி மாற்றிக்கொள்ளும்‌ 
சக்தி மனிதர்‌, விலங்குகள்‌, இவற்றிற்கு இல்லையென்றே 


சொல்லக்கூடும்‌, ஆகையால்‌ மண்ணினத்து உப்புகள்‌ உட 


Digitized By Roja Muthiah Research Library 


10 


லிற்குள்வந்தால்‌, அவை உயிருக்குச்‌ சங்கடமே பண்ணும்‌; 
அவற்றை வெளிப்‌ படுத்தவேண்டியதே. 

நெல்லைக்‌ சைக்குத்தலாகக்‌ குத்தாமல்‌, மில்களில்‌ 
௮சைத்துத்‌ தவிடுபோக மினுக்கியும்‌, தண்ணீரில்‌ கழுவி 
யும்‌, வெந்து சோறான பின்‌ கஞ்சியை வடி த்தும்‌, அரிசியின்‌ 
இயற்கைச்‌ சுவை போய்விடுகிறது. இப்படிச்செய்த சாதத்‌ 
துக்கு ஒருவித சுவையாவது மணமாவது நடையா ௮, 
உப்பு, புளி மிளகாய்‌ முதலியவற்றால்‌ செய்த கொழம்பு 
முதலியவற்றைச்‌ சேர்க்காமல்‌ இந்த சாதம்‌ உண்ண முடி 
யாது 


காதுமை மாவும்‌ இதே மாதிரி கெடுக்கப்படுகிறது. 
கோதுமை மாவாக்கியபின்‌, ரவை என்று சொல்லப்படும்‌ 
திறு குறுணைகளைச்‌ சல்லடையினால்‌ சலித்து நீக்கி, மீதப்‌ 
படும்‌ “நைஸ்‌ மாவே ரொட்டி முதலியவை செய்ய 
உபயோடிக்கப்படுநறது. மேல்காடுகளில்‌ இயர்‌ இரங்களைக்‌ 
கொண்டு இவ்வாறு மா தயாரித்அ இந்நாட்டுக்கு அனுப்ப” 
திறார்கள்‌. ௮து* மைதா, “ அமெரிக்கன்‌ மா? என்றபெயர்‌ 
களால்‌ பிரசித்தியுள்ள து. இக்காலத்தில்‌ மலிந்து கடக்‌ 
கும்‌ கடை ரொட்டி, பிஸ்கோத்து இவை சத்தற்ற இந்த 
மாவால்‌ செய்தவை. கோதுமை மாவானது கோது 
மையின்‌ இயற்கையான நிறத்துடனில்லாமல்‌, வெள்ளை 
யாகச்‌ செய்யப்பட்டால்‌, ௮து உடலுக்கும்‌ புஷ்டி தரு 
மென்று மூடர்கள்‌ நம்புகிறார்கள்‌, 
கறிகாய்களின்‌ தோலைக்‌ சீவிவிட்ட உபயோகிப்பதும்‌ 
தவறு, சுவைச்‌ சத்‌ துக்குள்‌ முக்யெமாய்த்தோலிலும்‌, 
தோலிற்கு அடுத்தாற்போலும்தான அதிகம்‌. இதே 
மாதிரி வாழை முதலிய பழங்களிலும்‌ தோலின்‌ சத்து 
முக்கியம்‌. வாழைப்பழத்தின்‌ தோலின்‌ உட்புறம்‌ உடல்‌ 
நலத்துக்கு உதவியுளள அ. இச்சிலிப்பழத்தின்‌ தோலி 


Digitized By Roja Muthiah Research Library 


11 


அள்ள .தைல சத்தும்‌ அப்படியே. கறிகாய்களையும்‌ பழங்‌ 
களையும்‌ கூடியமட்டில்‌ தோலுடன்‌ உண்ணவேண்டும்‌. 
அல்லது தோலின்‌ சத்தைச்‌ சேர்த்து உண்ணவேண்டும்‌, 

கொத்துக்கடலை, பயறு, உளுந்து, முதலிய கோ துப்‌ 
பயிர்‌ தானியங்ககாத்‌ தோலுடன்‌ உண்ணுவதே தகும்‌. 
இவெற்றைப்பின்‌ னும்‌ கூறுவோம்‌. 

இப்போது கூறப்படும்‌ சத்தானது கரை வகைகளி 
லும்‌, கறிகாய்களிலுமே அதிகமாகையால்‌, இவை உடல்‌ 
நலத்துக்கு இன்றியமையாதவை. கறிகாய்‌, அல்லது கரை 
மூன்‌ றில்‌ இரண்டு அளவும்‌, சாதம்முதலிய தானிய உணவு 
ஒரு அளவுமாக உண்ணவேண்டும்‌, தேங்காய்‌, வாதம்‌, 
முந்திரி, நிலக்கடலை, முதலிய நெய்ப்பசையுள்ள பருப்பு 
களிலும்‌ இந்தச்‌ ௪ த்‌ துண்டு, விலையும்‌ உணவில்‌ மிதமாகச்‌ 
ொர்க்கப்படெவ து நலமே, 

இவை தவிர பாக்கியுள்ள சத்துக்கள்‌ உடலின்‌ புஷ்‌ 
டக்கு மாத்திரம்‌ உதவும்‌, இவற்றினால்‌ உடலிற்படியும்‌ 
கசடுகளைக்‌ கரைத்து, அவற்றை உடலினின்றும்‌ நீக்க வல்‌ 
லமையுள்ள அ இப்போது சொல்லிய சுவைச்‌சத்து. இச்‌ 
சத்தின்‌ முக்கியம்‌ கான்‌ மேலே சொல்லிய ஈடப்புகளினின்‌ 
அம்‌ தெரிந்து கொள்ளக்கூடியது, 

மற்ற சத்துக்கள்‌ நான்கு: அவை முறையே பிசுக்கு, 
நெய்‌, மா, சர்க்கரை எனப்படும்‌. இவை ஒவ்வொரு மனி 
தனுக்கும்‌ இவ்வளவு தேவையென்று கணக்குக்‌ கூறும்‌ 
வைத்திய நூல்கள்‌ உண்டு, ஆனால்‌ அரக்‌ நூல்கள்‌ தவறு 
என்பதற்கு ஏராளமான அனுபவங்கள்‌ எடுத்துக்காட்ட 
முடியும்‌, அயர்லாந்து என்னும்‌ நாட்டில்‌ ஏழைகளின்‌ 
உணவு உருளைக்கிழங்கு ஒன்றே. ஆயினும்‌ அம்மனிதர்‌ 
நீண்ட ஆயுளுடன்‌ வாழ்கின்றனர்‌. திருநெல்வேலி ஜில்லா 
வில்‌ பிராமணர்‌ அரிசிச்‌ சாதமும்‌ கீரையுமே உண்டு. திட 


Digitized By Roja Muthiah Research Library 


12. 


வுடலுடனிருக்கின்றனர்‌. சீனரும்‌ அதே உணவினால்‌ வாழ்‌ 
கின்றனர்‌. இவைபோன்ற எடுத்துக்காட்டுகளுடன்‌ அடி 
யில்‌ வரும்‌ ஈடப்பையும்‌ கவனிக்கவேண்டும்‌, 
சென்ற மஹா யுத்தத்தில்‌ தொ மனிக்கு வடக்கி 
௮௭ளள டேன்மார்க்‌ என்னும்‌ சிறிய நாட்டில்‌ பஞ்சமேற்‌ 
பட்டது ; யுத்தத்தினால்‌ வெளி நாட்டு உணவுப்பொருள்‌ ௧ 
ளின்‌ வரத்துக்குத்‌ தடையேற்பட்டதால்‌ பஞ்சம்‌. அப்‌ 
போது உணவு பரிசோதனை இலாகாவுக்குத்‌ தலைவரான 
டாக்டர்‌ ஹிண்டேட்‌ என்பவரை உணவு அதிகாரியாக நிய 
மித்தனர்‌. அவர்‌ ஏற்கனவே தாம்‌ செய்த சோதனைக 
ளால்‌ சில முடிவுகளுக்கு வந்திருந்தார்‌. அம்முடிவுகளை 
இப்போது மீண்டும்‌ பரிசோதிக்கச்‌ சமயமேற்பட்டது. 
நாட்டிலிருந்த தானியங்கள்‌ முதலிய உணவுகளில்‌ ஏராள 
மான பாகம்‌, கொன்றுதின்னும்‌ பொருட்டு வளர்க்கப்‌: 
படும்‌ உயிர்களின்‌ போஷணைக்காகவென்னு வைக்கப்‌ - 
பட்டிருந்தது. அர்த உணவை மனிதருக்கு உதவும்படி 
செய்யவேண்டி., அவவுயிர்களை எவ்விதமாவது ஒழிக்கும்‌ 
படி கட்டளை பிறப்புவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது, 
அதனால்‌, மனிதர்‌ உணவினின்றும்‌, மாமிசம்‌, பால்‌, 
வெண்ணை, தயிர்க்கட்டி, முதலியவை ஒழிந்தன, பூரண 
சத்துள்ள கோதுமைமா, முதலிய தானிய உணவு, கறி 
காய்கள்‌, கரைகள்‌, பழங்கள்‌, இவற்றாலேயே அர்நாட்டார்‌ 
ஒரு வருஷகாலம்‌ உயிர்‌ தரித்தார்கள்‌. இக்காலத்துக்குள்‌ 
ஜனங்களின்‌ உடல்‌ நிலை சீர்கேடடையாதது மாத்திரமல்ல, 
நோய்களும்‌ சாவும்‌ குறைந்து, அதிசயமான சுகத்தோடு 
வாழ்ந்தனர்‌. டாக்டர்‌ ஹிண்டேட்‌ கூறுவதாவது: பிசுக்கு, 
நெய்‌, முதலிய சத்துக்களில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ குறைந்‌ 
தது இவ்வளவு வேண்டும்‌ என்று குறிப்பிடுவது தவறு, 
என்பதே. மேற்கூறிய முக்கிய சத்துக்களை காம்‌ பாதுகாத்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


18 


அக்கொண்டு விட்டால்‌, மற்றவை போ திய அள வுக்குமேல்‌ 
தாமே சேரும்‌ ; நரமவற்றைக்‌ கவனிக்கவேண்டி பதில்லை. 
இஅவே முடிவு. 


8. உணவு வகைகள்‌. 


மேலே விவரித்த முக்கிய சத்‌ துக்களாயெ உயிருப்பு 
கள்‌ நிறைந்த உணவே மேலானது; தயாரித்தல்‌, சமையல்‌ 
முதலிய முறைகளினால்‌ அந்த சத்துக்கள்‌ சேதமாகாத 
படி அவவுணவை உண்ணுதலே நோயற்ற நீடித்த சுக 
வாழ்வாகும்‌, இதுவே இதுவரை சொல்லிய நின்‌ சுருக்கம. 

இவவுணவுகள்‌ இன்னின்னவை என்று இனிச்சொல்லு 
வோம்‌: இலைகள்‌, கறிகாய்கள்‌, இழங்குகள்‌, கனிகள்‌, 
கொட்டைகள்‌, இவைகளே சத்துள்ள உணவுகள்‌. கொட்‌ 
$டைகளாவன: தேங்காய்‌, வாதாம்‌, Ad, பிஸ்தா, முத 


லிய நெய்ப்பசையுள்ளவையாம்‌, 


அரிசி, பயனு, கோதுமை, முதலான தானியங்கள்‌; 
பால்‌, தயிர்‌, நெய்‌, முதலான உணவுகள்‌, இவைகள்‌ உண 
வுகளல்லவா, என்னு கேட்கலாம்‌. தானியங்கள்‌ விதைக 
ளாக உதவுகின்றன ; விதைத்தபின்‌ உண்டாகும்‌ பயி 
ருக்கு ௮து உணவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மனித 
ரின்‌ உணவுக்கானபடி அமைக்கப்படவில்லை . ஒரு பயிரா 
னது தனக்கு வேண்டிய உப்புச்‌ சத்தை மண்ணினின்று 
எடுத்துக்கொள்ளுமாகையால்‌, பயிர்களின்‌ தேவை வேறு, 
மனிதரின்‌ தேவை வேறு, 


பால்‌ மனிதருக்கு ஈல்ல உணவல்லவா, என்றால்‌, பசு 
வின்‌ பாலான அ பசுவின்‌ கன்றுக்காகவே கடவுளால்‌ ஏற்‌ 


படுத்தப்பட்டது. அஅபோல்‌,.அந்த இனத்தின்‌ பால்‌ அம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


14 


தந்த இனத்துச்‌ சறுவர்களுக்கே. வளர்ச்சிப்‌ பருவத்தில்‌: 
தாய்ப்‌ பால்‌ சிசுவுக்கு ஈல்லது ;: அதற்கேற்றபடி அது, அக்‌ 
தந்த இனத்தின்‌ இயல்புக்கு ஓத்தபடி, பால்‌ ௮மைகிற து. 
வெவ்வேறு இனத்தின்‌ பாலானது சுவை, மணம்‌, குணம்‌, 
இவற்றால்‌ வேற்றுமை யுள்ள அ. மேலும்‌ பால்‌ உபயோகப்‌: 
பவர்களின்‌ மலக்‌ குடலில்‌ டித்த கொதிப்பு நோய்‌ ஏற்படு 
திறது என்று இயற்கை வைத்திய நகிபுணரில்‌ பலர்‌ கூறு 
கிருர்கள்‌.. 

ஆகையால்‌, தானியங்களும்‌, பாலும்‌ மனிதருக்கு. 
முதல்தரமான உணவுகள்‌ ஆகமாட்டா. ஆனால்‌ முதல்‌: 
தா உணவுகள்‌ போதாத அளவுக்கு, இவற்றை உபயோ 
கிப்பது சகும்‌. பாலைவிட, தயிர்‌, மோர்‌, வெண்ணை, இவை: 
ஏற்கும்‌. தயிரானால்‌: .மிதமாய்ச்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. மோரைச்‌ சாப்பாட்டின்போது உண்ணுவதை 
விட 


பானம்‌ செய்யலாம்‌. தயிரும்‌ மோரும்‌ புளிட்பில்லாம 


சாப்பிட்டானபின்‌, தண்ணீருக்குப்‌ பதிலாகப்‌ 


லிருக்கவேண்டும்‌. | 


பாலானது மனிதரின்‌ இயற்கையுணவல்ல, அகை 
யால்‌, அதை விலக்குவதற்குமுன்‌ அதற்குப்‌ பதிலுணவு 
எது, என்று கேட்பதே தவறு ; அப்படிக்‌ கேட்பது, பால்‌: 
நமக்கு இயற்கை உணவுதான்‌ எனபதாகும்‌. அப்படியா 
னால்‌, பால்‌ உண்ணுவது பாவமாகாது; அதை விடுவது 
தகாது. பால்‌ நமக்கு உரிய உணவல்ல, அகையால்‌,, 
பாலென்று ஒனறு இருப்பதாகவே நினைக்காமல்‌ நடந்து 
கொள்ளவேண்டும்‌. பதிலுணவு தேடுவது முறையல்ல. 
முன்‌ சொல்லிய முதல்தர உணவுகளே போதுமானவை. 
உலகத்தில்‌ கோடானகோடி மனிதர்‌ பால்‌, தயிர்‌, கெய்‌, 
இவையொன்றுமே இல்லாமல்‌ சுகவாழ்வு வாழ்கின்றார்கள்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


| [0452 , 

15 

யால்‌, நெய்‌ மூ தலியவை. மிக ஏழைகளாயுள்ளவர்களுக்குக்‌ 
கிடைப்பது அரிது. இதனாலும்‌ பால்‌ இயத்கையுணவல்ல 
என்றே 3 தரவேண்டும்‌. | 


தானியவகைகள்‌. 


நெல்‌, கோதுமை, கேழ்வாகு, சோளம்‌, கம்பு, சொத்‌ 
அக்கடலை, பயறு, முதலியவை தானியங்கள்‌. இவற்றில்‌ 
முதல்‌ ஐந்தும்‌ மிதமான பிசுக்குச்‌ சத்து உள்ளவை. 
ஆகையால்‌, கறிகாய்கள்‌ அரிதாயிருக்குமிடம்‌, இவற்றை 
முன்‌ சொல்லியபடி ௪த துக்கள்‌ கீங்காமல்‌-- உண்ணுவது 
தகும்‌. பின்‌ சொல்லியவை அதிகமான பிசுக்குள்ளவை ; 
அவை உடலிற்‌ சாருவது கடினம்‌. துர்‌ வாயுக்களைக்‌ 
குடலில்‌ உண்டாக்கும்‌. தேங்காய்‌ வகைப்‌ பொருள்களைச்‌ 
சேர்‌ த்து உண்போருக்கு இவை தேவையே கிடையாது. 
(தோல்‌ போக்காமல்‌, சத்துப்போகாமல்‌, மிதமாக, கறிகாய்‌ 
க்ள, கீரைகள்‌, இவற்றுடன்‌ கலந்து உண்டால்‌, போது 
மான உடலால்‌ உழைப்பு--அல்லது கஸரத்த- உளள 
வருக்குப்‌ பாதகமில்லை. 
அரிச முதலிய தானியங்களிலும்‌ உயர்வு தாழ்வு 
உண்டு; சொற்பமான நீர்‌ பாய்ச்சிப்‌. பயிராகும்‌ தானியங்‌ 
கள்‌ - அதாவது புஞ்சைப்பயிர்கள்‌ -- உயர்வானவை. 
ஏராளமான நீர்ப்பாசன த்தை வேண்டுகின்ற பயிர்கள்‌-- 
நஞ்சைப்‌ பயிர்கள்‌--தாழ்ர்‌ தவையே, இவற்றால்‌ உடலுக்கு 
வலு ஏற்படுவது அரிது. இவற்றை உண்ணுபவர்‌ கறிகாய்‌ 
கள்‌, கீரைகள்‌, முதலிய முதல்தர: உணவைக்கொண்டு 
தம்மை கோயினின்றும்‌. பாதுகாத்துக்கொள்ளவேண்டிம்‌ 
அரிசியிலேயே புஞ்சை வகைகளுமுண்டு ; அவை 
நஞ்சை அரிசிகளை விட நயம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


16 


' செயற்கைத்‌ தினுசு உறங்களால்‌ பயிர்‌ செய்யப்படும்‌ 
உணவுகள்‌ .தர்ழந்தவை ; இயற்கையான உறங்களால்‌-- 
இலைகள்‌ முதலியவற்றால்‌--வளரும்‌.பயிர்கள்‌ நயம்‌. . 

மேற்‌ சொல்லிய உணவுகளிலும்‌ தள்ளவேண்டியவை 
சேர்க்கவேண்டியவை, என்று பிரித்தறியவேண்டும்‌. 
அதன்‌ விவரத்தை இனிச்சொல்லுவோம்‌. 

க்‌. முக்குணங்கள்‌, 

கடவுள நமக்குச்‌ சுவை, மணம்‌, இவை அறியும்‌ கருவி 
களாகிய பொரிகளை-— இந்திரியங்களை தந்திருக்கிறார்‌. பச 
என்னும்‌ உயிர்த்த நன்றாய்‌ எரியும்போது இப்பொரிகள்‌ 
நமக்கு உளள ஈல்‌லணவையே காட்டிக்‌ கொடுக்கும்‌. நற்‌ 
பசி வருமூன்னமேயே வழக்கமாய்‌ உண்ணுவோருக்சே 
இப்பொரிகள்‌ பகைவராம்‌. 

சுவை, மணம்‌, இவற்றால்‌ உணவுகளைப்‌ பகுத்தறியும்‌ 
வகையை யோகிகள்‌ கண்டறிந்திருக்கிறார்கள்‌. யோகி 
களின்‌ அனுபவ உண்மைகள்‌ பகவத்கீதை முதலிய யோக 
நூல்களில்‌ கூறப்பட்டி ருக்கின்றன. 

உலகப்பொருள்கள்‌ எல்லாமும்‌_— மனிதரின்‌ மன 
மும்‌ கூட-- மூன்று தீரமாகப்‌ பிரிபடும்‌, அமமன்ருவ அ, 
ஸா த்துவிகம்‌, இராஜஸம்‌, தாமஸம்‌, என்பவை. மனித 
ரில்‌ ஸாத்விகமானவர்‌ உயர்ந்தவராவர்‌ ; சோம்பலின்றிச்‌ 
சாந்தமும்‌ அறிவும்‌ மிகுதியாயுள்ளவர்‌ ஸாத்விகர்‌ இராஜ 
ஸர்‌ நடுத்தரமானவர்‌ ; அவர்களிடம்‌ சாந்தமும்‌ அறிவும்‌ 
குறைவு ; ஆனால்‌ சுருசுருப்புள்ளவராயிருப்பர்‌, தாமஸர்‌ 
கடையானவர்‌ ; அவரிடம்‌ சோம்பல்‌, மதிமர்தம்‌, இரண்‌ 


டும்‌ அத்‌ திகம்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


இம்‌ மூன்று தன்மையாரும்‌ தம்‌ தன்மைக்கேற்ற 
உணவை வேண்டுவர்‌. ஸாத்விகர்‌ ஸாத்விக உணவை 
வேண்டுவர்‌. தாமஸ்‌ தாமஸ உணவை வேண்வெர்‌. இனி 
உணவில்‌ ஸாத்விக--ராஜல--தாமஸத்‌ தன்மை எப்படி 
அறிவதென்று கூறுவோம்‌, 

வெறுக்கத்தக்க மணமுள்ளவை எல்லாம்‌ தாமஸம்‌ 
வெள்ளைப்‌ பூண்டு, வெங்காயம்‌, புளித்தமோர்‌,-- அல்லது 
தயிர--மீன்‌ மாமிசம்‌ கள்‌ சாராயம்‌ புகையிலை முதலியவை 
இந்த வகையில்‌ சேரும்‌; இவை போன்ற தாமஸ உணவு 
களை த்‌ தள்ள வேண்டும்‌, | 


உப்பு புளிப்பு உறப்பு கசப்பு துவர்ப்பு காரல்‌ அதிக 
தித்திப்பு ஆயெ உணவுகள்‌ இராஜஸம்‌ இவற்றைத்‌ தள்ளு 
வதே உத்தமம்‌; ஆனால்படிப்படியாயக்‌ குறைத்து வரலாம்‌ 
உ ப்பு என்பது கட௮ப்பு மண்ணுப்பு முதலியன்‌, மூன்‌ 
சொல்லிய உணவுப்புகள்‌ அல்ல, எலுமிச்சம்பழம்‌, புளி, 
புளித்த மாங்காய்‌ முதலிய புளிப்புப்‌ பொருள்களும்‌, 
மிளகு மிளகாய்‌ முதலிய உறப்புள்ளவைகளும்‌ பாவற்காய்‌ 
சுண்டைக்காய்‌ அகத்திக்கரை முதலிய கசப்பானவை 
களும்‌ கருணைக்கிழங்கு சில வகைக்கத்தரிக்காய்‌ முதலிய 
காரல்‌ கறிகாய்களும்‌ வெள்ளைச்‌ சர்க்கரை கற்கண்டு 
முதலியவையும்‌ இராஜஸமாகும்‌., 

இவ்‌ வீரண்டு வகையிலும்‌ சேராதவை ஸாத்விகமா 
கும்‌. . தித்திப்பான பழங்கள்‌, மேற்சொன்னவை போக 
மற்றவகையான கறிகாய்கள்‌, தேங்காய்‌ வாதாம்‌ முதலிய 
கொட்டைகள்‌, நெல்‌ கோதுமை கேழ்வாகு முதலான 
தான்யங்கள்‌ பால்‌ புளிப்பில்லாத தயி அல்லத மோர்‌ 
இவை ஸாத்வீக உணவுகள்‌ இவற்றில்‌ உயர்வு தாழ்வு முன 
சொல்லியபடி அறிய வேண்டும்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


18 


அரிசியான அ நெல்லை அசைத்து ஆக்கப்படுகின்ற.து. 
நெல்லின்‌ எல்லாச்‌ சத்துக்களும்‌ அரிசியில்‌ நிற்குமானால்‌ 
அந்த அரிசி உடல்ஈலத்துக்குச்‌ சாதகமானது. அதையும்‌ 
சம அளவு கறிகாய்களுடன்‌ "உண்ணவேண்டும்‌. மில்லில்‌ 
அரைத்த அரிசியானது சத்திழந்தது. தவிடு எனபது. 
நெல்லின்‌ முக்கியமான சத்து. மில்‌ ௮ரிசியினின்றும்‌ தவிடு 
நீக்கப்படுகிறது ; ஆகையால்‌ ௮௮ ரோயுணவு. அவ்வரிசி 
யை உண்ணுவதானால்‌, அதற்கு நாலைந்து மடங்காகக்‌ கறி 
காயுணவு சேர்க்கவேண்டும்‌. ட 

கோதுமையை மாவாக அரைத்தால்‌, அதைச்‌ சல்‌ 
லிடைகளினால்‌ சலித்து, ரவை வேறு, மா வேறாகப்‌ பிரிக்‌ 
கக்கூடா து. அமெரிக்கன்‌ மா அல்லது மைதா மா, எனப்‌ 
படும்‌ மா இம்மாதிரி சலித்துச்‌ செய்தது; இது ஈஞ்சுக்கு, 
நேராகும்‌. | , 

நெல்லை அவலாகச்‌ செய்து உண்ணுதல்‌ கலம்‌. நெல்லை 
நீரில்‌ ஊரவைத்து அதை மண சட்டியில்‌ வறுத்துப்‌ பொ 
கள்‌ வெடிக்குமுன்‌ உரலில்‌ . இட்டு இடித்துப்‌ புடைத்து 
உமி போக்கி, அவல, செய்யப்படும்‌, இது புதிய மண 
முள்ளவரை உத்தமம்‌ ; அப்பால்‌ மத்திமம்‌ ; அதிக நாள்‌ 
சென்றால்‌ தாமஸமாகிவிடும்‌. 


ணன னை ச கட 


5. சமையல்‌. 


சத்துப்போகாமல்‌ சமைப்பது முக்கியம்‌. சமையல்‌ 
செய்வதில்‌ சத்துக்களை நீக்கிவிட்டால்‌, அவவுணவு ஈஞ்‌ 
சுக்கு நேர்‌. இதை முன்னமேயே எடுத்துக்‌ காட்டினோம்‌. 
கறிகாய்களே உணவில்‌ முக்கியமானதால்‌, அதன்‌ 
சமையல்‌ முறையே முதலில்‌ எழுதுவோம்‌, கறிகாய்களின்‌ 
தோலைச்சீவி எடுத்‌ தவிடக்‌ கூடா த ; தோலுடன்‌ சேர்த்து 


Digitized By Roja Muthiah Research Library 


19 


உண்ணக்‌  கூடியவகைக்‌ காய்களே உண்ணவேண்டும்‌, காய்‌ 
களைச்‌ சிறு துணுக்குகளாக நறுக்கி, சொற்பத்‌ தண்ணீ 
ருடனாவ அ, ஆலவியிலாவ அ, சமைக்கவேண்டும்‌, சொற்பத்‌ 
தண்ணீருடன்‌ செய்தால்‌, “கற்சட்டியில்‌ செய்வதே நலம்‌; 

கற்சட்டியில்‌ கொஞ்சமாகத்‌ தண்ணீருடன்‌ கறிகாயைப்‌ 
போட்டு, மூடிவைத்து, பக்குவமானவுடன்‌ அடுப்பை விட்‌ 
டுத்‌ ழே இறக்கிவிடவேண்டும்‌, மறுபடி அடுப்பின்‌ மேல்‌ 
ஏற்றக்கூடாது, தாளிதம்‌ (அல்லது சுவை யூட்தெலி 
செய்யும்‌ முறை பின்பு கூறப்படும்‌, கீரைகள்‌ சமைப்ப 
தும்‌ இதேமாதிரி. 

ஆவியில்‌ வேகவைப்பதானால்‌, குக்கர்‌ மாதிரியாக, 
பாத்திரத்திற்குள்‌ பாத்திரமாக வைத்து, வெளிப்பாத்தி 
ரத்தின்‌ அடியில்‌ போதுமான நீர்‌ விட்டு, உள்பாத்திரத்‌ 
இல்‌ கறியைப்‌ போட்டு, இரண்டையும்‌ தனித்தனியாக மூடி, 
சுமார்‌ முக்கால்‌ மணி நேரம்‌ சமைக்கவேண்டும்‌, 
1. சமையல்‌ செய்து கழே இறக்கினபிறகு, மிதமான உப்‌ 
புப்பொடி, பச்சை எண்ணை, இரண்டும்‌ சேர்த்துக்‌ கலக்க 
லாம்‌. தாளிதம்‌ செய்யவேண்டுமானால்‌, இரும்புக்‌ கரண்‌ 
டி.பில்‌ எண்ணையுங்‌ கருவேப்பிலையும்‌ போட்டு நெருப்பில்‌ 
காய்ச்சி, அதைக்‌ கறியில்‌ ஊற்றிக்‌ கலந்து விடலாம்‌, அவ 
சியமானால்‌, மிகவும்‌ குறைவாக மிளகு, அல்லது சீரகம்‌ 
சூர்ணம்‌ செய்து கலக்கலாம்‌. இதுவும்‌ நோயாளிகளுக்கு 
நன்றல்ல. தேங்காய்த்‌ துருவல்‌, பச்சைக்‌ கொத்துமல்லி, 
இவைகளையும்‌ கலக்கலாம்‌. ப 

அவலைச்‌ சாதமாக்க, அவலின்‌ அளவுக்கு இரட்டிப்பு 
நீரைக்‌ கொதிக்கச்‌ செய்து, அதன்‌ பேரில்‌ ௮வலை அதில்‌ 
இட்டு, மறுபடி நீர்‌ கொதிக்‌ கும்‌ போது கழே இறக்கி: 
அடுப்பின்‌ கட்டவைத்து, அரைமணி நேரம்‌ சென்று 
உபயோடிக்கலாம்‌, நீரானது சுத்த நீராக இருக்கலாம்‌ ; 


ROJA. MUTHIAH 


. ARTIST 
KOTTAIYUR உ. 


Digitized By Roja Muthiah Research Library 


50 
அல்லது, கறிகாய்களை வேகவைத்து; வடித்தெடுத்த நீராக 
லாம்‌ ; இதற்காக உபயோகித்த கறிகாய்‌ சாப்பிலதற்கு 
உதவாது; அதை எரிக்‌ து விடவேண்டும்‌, 


அரிசி சமைக்க, அரிசிக்கு ' இரண்டரை மடங்கு 
தண்ணீர்‌ எடுத்து அதினின்றும்‌ போதிய தண்ணீரை, 
அரி களைவதற்காக எடுத்துக்‌ கொண்டு, பாக்கியைப 
பானையில்‌ இட்டுக்‌ கொதிக்க விடவேண்டும்‌ ; : இடையில்‌ 
அரிசி களைந்‌ து, கல்‌, மண ணல்‌ போக்கி, அரிசியையும்‌, களைந்த 
கழிநீரையும்‌ பானையில்‌ சேர்த்துவிடவேண்ம்‌., முன்‌ 
சொல்லிய மாதிரி, அரிசிப்பானையை வேறொரு பாத்திரத்‌ 
இற்குள்‌ வைத்து, இடையில்‌ நீரை விட்டு, சமைத்தால்‌ 
சாதம்‌ சமைப்பது எளிது. இல்லாவிட்டால்‌, சாதம்‌ 
அடியில்‌ பிடித்‌ தக்கொள்ளா தபடி இள றிக்கொண்டிருந்‌ து, 
நீர்‌ வற்றுமுன்‌ அடுப்பிலுளள விறகுகளை அப்புற 
படுத்தி, அனலைத்‌ தணிக்கவேண்டும்‌. அவலுக்குச்‌ சொல்‌, 
லியது போலவே, அரிசிக்கும்‌, கறிகாய்ச்‌ சத்துள்ள நீர்‌ 
உபயோகிக்கலாம்‌. ட. 

தேங்காய்‌ சேர்ந்த கறிகாய்களை உண்ணுவ தானால்‌ 
அவலாவது சாதமாவது தேவையே இல்லை. 


சாதம்‌ சாப்பிடும்போது, கரை: அல்லது கறியில்‌, 
சரியளவாகவோ, அல்லது குறைவாகவோ, சாதம்‌ சேர்‌ 
த்து வேண்மோனால்‌, வெண்ணை அல்லது நெய்‌ சேர்த்து, 
சாப்பிட வேண்டும்‌, கொழம்பு, சானு (ரஸம்‌) மோர்‌, 
முதலியவை வேண்டாம்‌. ஒரே சாப்பாமிபோதும்‌ ; ஒன்‌ 
றன்‌ பின்‌ ஒன்றாகப்‌ பல. சரப்பாகெள்‌ ஒரே தடவையில்‌ 
சாப்பிவெதற்காக . அல்லவோ, கெரழம்பு முதலியவை 
வேண்டும்‌; அப்படிச்‌ சாப்பிவெது கண்டிக்கத்‌ தக்க 
தென்று ₹ பூர்ண சக்தி என்னும்‌ புத்தகத்‌ தில்‌.சொல்லப்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


பட்டது பரபரப்பின்றி மென்று சாப்பிட வேண்டும்‌. 
சாப்பிட்டு எழுந்தபின்பு மோரைக்‌ குடிக்கலாம்‌. 

தோல்‌ நீங்காத கொத்துக்கடலை, தட்டைப்பயறு, 
இவை வேண்டுமானால்‌, முன்னமேயே போதுமான நேரம்‌ 
மிதமான தண்ணீரில்‌ ஊரவைத்து, அந்தத்‌ தண்ணீரி 
லேயே கொதிக்கவிட்டு, . அப்பால்‌, . அதில்‌ கறிகாய்‌: 
சேர்த்து, சமையல்‌ செய்யலாம்‌. 


0. பச்சை உணவு. 


இளங்காய்‌ கறிகளைத்‌ துணித்து, தேங்காய்த்‌ துருவல்‌: 
பச்சைக்‌ கொத்துமல்லி சேர்த்து, சமையலில்லாமல்‌ சாப்‌: 
பிடலாம்‌, முற்றினகறிகாய்கள்‌ இதற்கு உதவா. இப்படிப்‌: 
படல்‌, சர்க்கரைப்‌ பூசினி, வெள்ளரி பீர்க்கு முதலான 
பலவகைப்‌ பிஞ்சுகள்‌ உதவும்‌. இது உண்டால்‌ இதையே. 
மிதமாக உண்டு மோரைக்‌ குடிக்கலாம்‌ ; அல்லது முன்‌ 
சொல்லிய சாப்பாட்டில்‌ இடையிடையே இதையும்‌ சாப்‌: 
பிடலாம்‌. 


7. தனி உணவு. 


நாள்பட்ட நோயாளிகள ' ஏதாவது ஒரே உணவைப்‌ 
பலநாளாக உண்டு வருவது கலம்‌. | 

இப்படிக்கு ஒரே. உணவாக உண்ணக்‌ கூடியவை 
யாவது: ஒசேவகைப்‌ பழம்‌; கறிகாய்‌, இளநீர்‌, அவல்‌, இளர்‌: 
தேங்காய்‌ பச்சைப்பால்‌ முதலான அ. க்றிகாய்‌ பச்சை 
யாகவோ சமைத்தோ உண்ணலாம்‌. 
. இப்படி ஒரே உணவு அனஷ்டானமான ௮ ॥ உபவாசத்‌ 
'தின்‌ பயனையும்‌ 'கருமென் ற உபவாலதத்வத் தில்‌ செர்ன்‌: 


Digitized By Roja Muthiah Research Library 


22 


னோம்‌. இப்படிப்‌ பல நாளைக்கு ஒன்றும்‌ பிறகு அதே. 
மாதிரி பல நாளைக்கு வேறொன்றும்‌ இப்படியாகப்‌ பல 
காளைக்கொரு தரம்‌ உணலைமாற்றிக்கொள்ளலாம்‌, 


8. கலப்புணவு. 


பல உணவுப்‌ பொருள்கள்‌ ஒரே சமயம்‌ வயிற்றில்‌ 
கலப்பது அபாயகரமாஞும்‌. எந்தெந்த உணவுகள்‌ ஒன்‌ 
றுக்கொன்று பொருத்தமுள்ளவை என்று முன்னதாக 
அறிந்துகொள்ள வேண்டும்‌ அந்தந்த உணவுகளையே ஒன்‌ 
ரேடொன்று சேர விடவேண்டும்‌ ; மற்றவைகளைக்‌ கலந்‌ 
தாவது ஒன்‌ றன்‌ பின்னொன்றாயாவ த சாப்பிடக்கூடாது. 
இந்த மாதிரி உணவுகளின்‌ பொருத்தத்தை அவரவர்‌ 
தமக்குத்‌ தாமே சோதித்து அறிந்து கொள்ளவேண்டும்‌. 
முதலில்‌ தன வயிற்றுக்கு எப்போதும்‌ ஒற்றுமையுள்ள்‌ 
ஒன்றைச்‌ சோதித்துத்‌ தெரிந்தெடுக்க வேண்டும்‌ ; ; பின்பு 
அத்துடன்‌ பொருத்தமுள்ளதைத்‌ தெரிர்‌துகொள்ள 
வேண்டும்‌, 

பெரும்பாலோருக்குப்‌ பொருத்தமுள்ள சோக்கைக 
ளாவன:- 

(1) கறிகாய்களும்‌ தேங்காய்‌ வகையில்‌ ஒன்றும்‌ 

(2) இவற்றோடு தானியங்களி லொன்று 

(9) பழங்களுடன்‌ தேங்காய்‌ முதலியது, 

(4) பச்சைப்பாலுடன்‌ பழங்களில்‌ ஏதாவது ஒரு 

வகை, 

பொதுவாக, கலப்புணவில்‌ அவரவர்‌ ஜீரண சக்திக்‌ 
குள்ள மித அளவைத்‌ தாமே அறிந்து உண்ணவேண்டும்‌ ; 
இல்லாவிட்டால்‌, உணவு உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாது, 


Digitized By Roja Muthiah Research Library 


28 


தனி உணவாசு சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிட. 
லாமோ, அதே அளவில்‌ கலப்புணவுகள்‌ சாப்பிடலாகா து. 

அரிசி முதலிய தானிய உணவுடன்‌ புளிப்புளளவை 
சேருவது நன்மையல்ல. இளநீர்‌ சாப்பிடும்போது, அதே 
வேளையில்‌ அதன்‌ வழுக்கையை உண்ணுவதும்‌ ஈன்மை 
யல்ல: இளநீரை ஒருபோதும்‌, வழுக்கையை மற்றொரு 


போதுமாக சாப்பிடலாம்‌. 


0. நோயில்‌ பத்தியம்‌ 
நோயாளிகள்‌ பட்டினியாய்‌ இருக்கவேண்டியது எப்‌ 
போது, என்பதை' “ உபவாஸ தத்துவ” நாலில்‌ சொல்‌ 
ப்பட்டது. 
அர்‌ தர்முக நோய்களில்‌ கவனிக்கவேண்டிய குறிப்பு 
“ஆள்‌ அடியில்‌ வருபவை: 
1. ஈடமாட்டமும்‌ ஜீர்ணசக்தியும்‌ பசியும்‌ உள்ளவர்‌ 


இனம்‌ ஒரே தடவை சாப்பாட்டோடு இருக்கவேண்டும்‌, 


2. அது கறிகாய்களின்‌ கூட்டென சாதமாக, ௮ல்‌ 
லது ஸாதவிக இட்டலி, அல்லது பொங்கலாக இருக்க 
வேண்டும்‌, 

3. கறிகாய்‌ அதிகமாயும்‌, மற்றவை குறைவாயும்‌, 
இருக்கவேண்டும்‌ ; எல்லாம்‌ ஒரே சாப்பாடாக சாப்பிட 
வேண்டும்‌, 

4. தேங்காய்‌ மிரணத்‌அுக்கேற்றபடி கறி காய்க்கூட்‌ 
டில்‌ சேர்க்கவேண்டும்‌ : புளிப்புள்ளவை---கொழம்பு, 
சாறு, மோர்‌, இவை--தள்ளூபடி, ஆனால்‌ புளியாத 
மோசைத்‌ தண்ணீர்போல்‌, பின்னாடி குடிக்கலாம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


24 


5. இந்தச்‌ சாப்பாடும்‌ உழைப்புக்கு முந்‌ தியதாக 
இருக்கக்கூடா அ. உழைப்புத்‌ தர்ந்தபின்‌ சாப்பிட்டு, 
அதன்பின்‌ ஒய்வுடன்‌ இருக்கவேண்டும்‌. இதைப்பற்றிப்‌ 
பூர்ண சக்தி? நூலில்‌ சொல்லியதை நன்றாய்ப்‌ படித்‌ 
தறிய வேண்டும்‌. 

6. மலக்‌ குடலின்‌ தாழ்வுள்ளவர்கள்‌ கீரை அல்லது 
காய்களை த தேங்காயுடன்‌ மாத்திரம்‌ சாப்பிடவேண்டும்‌. 
மற்ற உணவை அடிக்கடி சேர்க்கலாகாது. 

7. பத்திய ௮னுஷ்டானத்திலுள்ள நலம்‌ எற்பட்ட 
பின்‌ 4 உபவாஸ தத்துவ ' நூலின் படி உபவாஸ வைத்தி 
யம்‌ செய்யவும்‌ வேண்டும்‌. 

8. ஜீர்ண சக்திக்‌ குறைவுள்ளவர்‌, மிதமாக, தனி 
யுணவு, பசியறிக்து, இரண்டல்லது மூன்று தடவை 
உண்ணுவது நலம்‌, மேற்கண்ட உணவு சாப்பிட்டால்‌, 
மிகவும்‌ குறைவாக இரண்டுதடவை சாப்பிடலாம்‌. -,* 

பகாமுக நோயாளர்‌ உபவாஸத்தினால்‌ குணம்‌ 
பெற்றபின்‌ மிக இலேசான தம்‌; உயிருப்புச்‌ சத்துக்கள்‌ 
அதிகமுள்ள தும்‌, ஆன அ, ஒன்றையே தனி உணவாக 
பசிக்கப்பசிக்க உண்ணலாம்‌, மற்றபடி ““ உபவாஸ தத 
துவ?” நூலில்‌ சொல்லிய குறிப்புக்களைக்‌ கவனிக்கவேண்‌ 

விசாகா. காசி செட்டியார்‌, 
கண்டரமாணிக்கம்‌. 
VISAKA KRSFTYETTIAR, 


 KANDARAMANIKAId. 
RAMNAD DIET.. 


The Kesar Printing. Works, Madras 


Digitized By Roja Muthiah Research Library 


இயற்கை வைத்தியா 


ஸ்ரீமான்‌ கி, லக்ஷமண சர்மா, பி, ஏ. பி. எல்‌., 


இயற்றிய வைத்திய ல்கள்‌. 


1. மருந்தில்லா வைத்தியம்‌ ரூ. 1--19--0 
டை உயர்ந்த கட்டிடம்‌ 2--0--0 
இதில்‌ நோயற்ற வாழ்வின்‌ முறைகளும்‌, கோயின்‌ 
சிகிச்சைக்கான வைத்திய முறைகளும்‌, விரிவாய்‌, சாஸ்‌ 
திர ரகசியங்களுடன்‌ நிரூபித்திருக்கன்றது. இதை வைத்‌ 
துக்கொண்டு, அவரவர்‌ தமக்குத்தாமே வீட்டில்‌ வைத்‌ 
தியம்‌ செய்துகொள்ளலாம்‌. சித்திரப்‌ படங்களுடன்‌ 
கூடியது. சுமார 200 பக்கங்கள்‌ கொண்டது, 
£௨2. உபவாஸதத்வம்‌. அணா #4. 
இதில்‌ வைத்தியத்தின்‌ முக்கியமான பாகம்‌ அடங்கி 
யிருக்கிறது. லங்கனம்‌ பரமேளஷதம்‌ என்ற நியாயத்தை 
விளக்குகிறது. வைத்தியத்திற்கு இன்றியமையாதது, 
8. பூர்ண சக்தி அணா 4. 
நோயற்ற இன்ப வாழ்வை அடைவதற்கான 
இயற்கை வழிகளைத்‌ தெளிவாக விளக்குவது. 
க, பத்திய உணவு அணா 2. 
சுக வாழக்கையை நடத்த விரும்புவோர்‌ உண்ண 
வேண்டிய உணவுகளையும்‌ அவற்றை உண்ணும்‌ வழிகளை 
யும்பற்றி விரிவாக விளக்குகின்றது. 


Digitized By Roja Muthiah Research Library 


இயற்கை வை த்தியர்‌ 
இ. லக்ஷ்மண சாமா அவர்களுக்கு 


தான்‌ பலநாள்‌ உடல்‌ மெலிவு, பசியின்மை, 
அஜீர்ணம்‌, பலஹீனம்‌, முதலிய தோய்களால்‌ 
பீடிக்கப்பட்டு வருந்தினேன்‌. பல மருத்துகள்‌ 
அருந்தினேன்‌; பலனைக்‌ காணேன்‌. பிற்றை என்‌ 
வாழ்க்கையையே அயர்‌ கடலென உணர்ந்தேன்‌. 
இத்தருவாயில்‌ தாங்களியற்றிய *6மருந்தில்லா 
வைத்யம்‌'' எனும்‌ ஆரோக்கிய நூலைப்‌ பார்க்க 
லானேன்‌. அதில்‌ என்‌ மனம்‌ ஈடுபட்ட து. 
அதன வழி பின்பற்றினேன்‌. இப்பொழுது ஆழி 
கண்ட தேவியென, பிணிகள்‌ நீங்க குணமடை 
த்து குதூகலிக்கிறேன்‌. தங்கள்‌ இயற்கை வைத்தி 
யத்தால்தான்‌ நான்‌ பிழைத்தேன்‌. இஃது 
உண்மை ; வெறும்‌ புகழ்ச்சி இல்லை! எனவே. 
தமது நாட்டு அன்புள்ள சோதரி சோதரர்கள்‌ 
தங்கள்‌ இயற்கை முறையைப்‌ பின்பற்றி யொழு 
கின்‌ அமர வாழ்வெய்‌ அவர்‌ என்பதில்‌ ஐயமில்லை! 


தங்கள்‌ அன்பன்‌, 
இராம கோவித்தன்‌, 
இராயவரம்‌, புதுக்கோட்டை. 


௨௪ மார்கழி, பிரமோஅத. 





Digitized By Roja Muthiah Research Library 


